ஸ்ட்ராவுடன் சாகசங்கள் 


ஹாரி மில்கிறோம் 


படங்கள் - லியனார்ட் கெஸ்லர் 


தமிழில் கிருஷ்ணன் 


ஸ்ட்ராவுடன் 
சாகசங்கள் 


ஸ்ட்ரா ஒரு சுவராசியமான பொருள் 


நாம் இளநீர் குடிக்க 
உபயோகிக்கும் ஸ்ட்ரா 
எதில் செய்யப்பட்டது ? 
ஸ்ட்ராவை 
சற்றே தட்டையாக்க 
முயற்சி செய்து 
பாருங்களேன் 
அது தட்டையாக 
மாறினால் அந்த ஸ்ட்ரா 
காகிதத்தினால் 
செய்யப்பட்டது 


தட்டையாகாமல் 
திரும்ப அதே 
வடிவத்திற்கே வந்தால் 
அது பிளாஸ்டிக்கால் 
செய்யப்பட்டது 


காகித ஸ்ட்ராவை எப்படி செய்வது என்று 
பார்ப்போம் ? | 
10 அங்குலம் நீலம் , 2 அங்குலம் அகலம் 
உடைய ஒரு காகிதத்தை எடுத்து 
கொள்ளுங்கள் . 


உங்கள் ஸ்ட்ரா எவ்வளவு நீளம் ? 
ஒரு அளவு கோலை வைத்து 
அளந்து பாருங்கள் 
8 அங்குலம் நீளம் இருக்கலாம் . 


5 


6 


7 


உங்கள் ஸ்ட்ரா நேராக உள்ளதா ? 
அளவு கோலை ஸ்ட்ரா தொட்டு 
அடுத்தே வந்தால் நேராக உள்ளது 
என்று அர்த்தம் . 


ஒரு 


ஓரத்திலிருந்து காகிதத் 
தை சுருட்டவும் . 


ஸ்ட்ராவின் வழியே 
காணும் பொது 
என்னவெல்லாம் 
உங்களால் காண 
முடிகிறது ? 


காகிதம் மொத்தத்தையும் 
சுருட்டிய பின் ஒரு ஸ்ட்ரா 
கிடைக்கும் . 


ஸ்ட்ரா மடங்கி 
இருக்கிறதா இல்லையா 
என்று கூற இன்னொரு 
வழி உள்ளது 


ஸ்ட்ராவை மடக்கி அதன் 
ஓட்டையில் வழியே 
பார்த்தால் என்ன 
தெரிகிறது ? 


ஸ்ட்ராவின் வழியே 
நம்மால் பார்க்க 
முடிந்தால் ஸ்ட்ரா 
நேராக உள்ளது 
என்று புரிந்து 
கொள்ளலாம் . 


ஒன்னும் 
தெரியவில்லை 
என்றால் ஸ்ட்ரா 
மடங்கி 
இருக்கிறது 
என்று அர்த்தம் . 


மடங்கிய ஸ்ட்ராவின் 
வழியே ஒன்றும் 
தெரியாது 


இப்போது ஸ்ட்ராவை நீட்ட வாக்கில் உருட்டி 
விட்டு பாருங்களேன் ! 
நேராக சரிந்து விழும் . 


ஒரு அட்டையை இரண்டு புத்தகங்களின் மேல் 
சாய்வாக வைத்து கொள்ளுங்கள் 
அட்டையின் மேல் ஸ்ட்ராவை ஒரு பக்கமாக வைத்து 
கொண்டு உருட்டி விடுங்கள் . 
ஸ்ட்ரா எங்கே உருண்டோடுகிறது ? 
மலையிலிருந்து உருண்டோடுவது போல் ஸ்ட்ராவும் 
உருண்டு ஓடும் . 


தண்ணீர் குடிக்கும் டம்ளர் ஒரு 
உருளை வடிவமே 
அட்டையை மடக்கினால் அதுவும் 
உருளை வடிவமே 
வட்டமாக உள்ள பென்சிலும் 
உருளை வடிவமே 
வேறு என்னவெல்லாம் உருளை 
வடிவம் கொண்டது ? 


ஒரு முறை சரிவாக உருண்டு 
ஓடி விழும் . 
மற்றொரு முறை நேராக சரிந்து 
ஓடி விழும் . 


இந்த ஸ்ட்ராவின் வடிவத்தின் பேர் தான் உருளை . 


ஸ்ட்ரா ஒரு உருளை . 
வேறு என்ன பொருட்கள் 
எல்லாம் உருளை வடிவம் 
கொண்டது ? 


ப 


ஒரு புத்தகம் மலையின் ( அட்டையின்) ( 

op 
மேல் வைக்கப்பட்டிருந்தால் 
தானாகவே உருண்டு விழாது . 


இப்போது புத்தகத்தை 4 ஸ்ட்ராவின் மீது 
வைத்து பாருங்களேன் 
என்ன நடக்கிறது ? 


புத்தகங்களை மேலும் அடுக்கி மலையை செங்குத்தாக்க நிறுத்தி தான் பாருங்களேன் 


மலை நன்கு செங்குத்தானவுடன் 
புத்தகம் சரிந்து விழ தொடங்கும் . 


மலையின் சரிவு குறைவாக இருந்தால் 
கூட ஸ்ட்ராக்கள் 
உருண்டோடுகின்றன அதனோடு 
சேர்ந்து புத்தகமும் தான் . 


இப்போது புத்தகத்தை ஸ்ட்ராக்களின் மேல் 
வைத்தும் தள்ளி பாருங்கள் 
ஸ்ட்ராக்கள் உருண்டோடும் அதனோடு 
சேர்ந்து புத்தகமும் தான் . 
ஸ்ட்ராக்கள் சக்கரத்தை போலாகும் . 
ஸ்ட்ராக்களின் மீது உள்ள புத்தகத்தை 
எளிதாக நகர்த்த முடிவதை நாம் காண்போம் . 


புத்தகத்தை மேஜையில் 
வைத்து கொள்ளுங்கள் 
இப்போது புத்தகத்தை 
தள்ளி பாருங்கள் 


இன்னொரு விளையாட்டையும் பார்ப்போம் 
ஸ்ட்ராவில் காற்றை ஊதினால் எதெல்லாம் 
பறக்க வைக்க முடியும் ? 


ஸ்ட்ராவில் ஊதி ஒரு சிறிய பந்தைக் கூட நகர செய்ய முடியும் . 


ஸ்ட்ராவில் காற்றை ஊதி தான் 
பாருங்களேன் 
காகிதங்கள் பறக்கின்றனவா 
இல்லையென்று ? 


ஒரு ஸ்ட்ராவை 
கொண்டு ஊதி 
மற்றொரு ஸ்ட்ராவை 
நகர வைக்கவும் 


முடியும் . 


காகித 
காற்றாலையினை கூட 
சுத்த வைக்க முடியும் 


ஒரு ஸ்ட்ராவின் நுனியில் காற்றை 
ஊதுங்கள் 
உங்கள் கையை மற்றொரு நுனியில் 
வையுங்கள் 
என்ன உணர்கிறீர்கள் ? 


ஒரு பக்கம் ஸ்ட்ராவில் காற்றை ஊதுங்கள் 
மற்றொரு பக்கத்தை ஒரு க்ளாஸ் தண்ணீரில் 
வைத்து கொள்ளுங்கள் 
நீங்கள் என்ன காண முடிகிறது ? 
தண்ணீரில் நீர்குமிழிகள் மேலே வருவதை காண 
முடியும் . 


- 


- 


- 


உங்கள் கையில் 
சூடு போன்ற 
காற்று படுவதை 
உணர்வீர்கள் . 


ஒரு பக்க ஸ்ட்ராவின் 
மேல் காற்றை ஊதவும் 
இன்னொரு பக்கத்தை 
திறந்து வைக்கவும் 
என்ன சத்தம் வருகிறது 
என்பதை கேட்கவும் . 


whees 


இப்போது திறந்துள்ள 
பக்கத்தை விரலால் மூடி 
கொள்ளவும் 
ஸ்ட்ராவின் மேல் காற்றை 
ஊதவும் 
என்ன சத்தம் வருகிறது 
என்பதை கேட்கவும் 
இரண்டுக்கும் என்ன 
வித்தியாசம் தெரிகிறது ? 


WA0000000 


cheeeee - S 


Who oooooo © 


மூடி வைத்த ஸ்ட்ராவோடு திறந்து 
வைத்த ஸ்ட்ராவிலிருந்து அதிக 
சத்தம் 
வருவதை நாம் உணர முடியும் . 


ஸ்ட்ராவில் ஒரு முனையை தட்டை ஆக்கி கொள்ளவும் . 


ஸ்ட்ராவை வாயில் வைத்து 
ஊதுங்கள் 
அதே சமயத்தில் கத்திரியால் 
நுனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 
வெட்டி கொண்டே வாருங்கள் 


- 


தட்டையான பகுதியை கத்திரியில் 
வெட்டி கொள்ளவும் . 
நுனி பகுதியை தண்ணீரில் 
நினைத்து கொள்ளவும் . 
தட்டையான பகுதியை வாயில் 
வைத்து உதடுகளை மடக்கி 
ஊதவும் . 


N 


Длл 


என்ன சத்தம் வருகிறது ? 
ஸ்ட்ராவின் நீளம் 
குறைய குறைய 
சத்தம் அதிகரிப்பதை 
உணர முடியும் . 


என்ன சத்தம் வருகிறது ? என்று கேளுங்கள் . 


ஸ்ட்ராவின் ஒரு 
நுனியில் இருந்து 
காற்றை உறிஞ்சி 
பாருங்கள் 
என்ன நடக்கிறது ? 
எவ்வளவு காற்றை 
உறிஞ்சி 
எடுக்கிறோமோ 
அதற்கும் மேலான 
காற்று திறந்த நுனி 
வாயில் நிறைவதை 
உணர முடியும் . 


ஸ்ட்ராவின் ஒரு நுனியில் இருந்து 
காற்றை உறிஞ்சி பாருங்கள் 
மற்றொரு திறந்த நுனி பகுதியில் 
ஒரு காகிதத்தை வைத்து 
கொள்ளுங்கள் 
ஒரு நுனியில் காற்றை உறிஞ்சும் 
போது என்ன நடக்கிறது என்று 
கவனியுங்கள் 
காகிதம் காற்றில் எழுவதை நீங்கள் 
காணலாம் . 


எவ்வளவு காற்று உரிஞ்சிக்கிறீர்களோ 
அவ்வளவு நேரம் காகிதம் ஸ்ட்ராவின் 
நுனியில் ஒட்டி கொள்ளும் . 


ஸ்ட்ராவின் மூலம் வேறு 
என்னவெல்லாம் நகர்த்த முடியும் ? 


ஒரு ஸ்ட்ராவினை தண்ணீரில் போட்டு விட்டு 
மற்றொரு நுனியை உறிஞ்சுங்கள் 
என்ன நடக்கிறது ? 
தண்ணீர் ஸ்ட்ராவின் மேலெழும்பி நம் வாயிற்கு 
வருவதைஉணர முடியும் . 


ஒரு சிறிய அட்டையை 
நகர்த்த முடியுமா ? 
ஒரு சிறிய சில்லறை 
காசை நகத்த முடியுமா ? 


- 


-- 


- 


- 


- 


- 


* 


- 


இப்போது புரிகிறதா இந்த ஸ்ட்ரா எவ்வளவு சுவாரசியமானது என்று . 


ஸ்ட்ராவினால் 
பொருட்களை நகர்த்த 
முடியும் . 


ஒரு ஸ்ட்ரா காகிதம் , பிளாஸ்டிக் இரண்டினாலும் செய்யபடுகிறது . 

ஸ்ட்ராவை 
கொண்டு காற்று 
ஊத முடியும் . 


ஸ்ட்ரா ஒரு உருளை வடிவம் கொண்டது . 


ஸ்ட்ராவை கொண்டு 
சத்தம் உண்டாக்க 
முடியும் . 


ஸ்ட்ராவை 
கொண்டு 
காகிதத்தை 
மேலெழுப்ப 
முடியும் . 


ஸ்ட்ரா உருண்டும் ஓடும் , சரிந்தும் ஓடும் 


ஸ்ட்ராவை 


கொண்டு 


ஸ்ட்ரா ஒரு குழாயை 
போன்றது . அதன் 
வழியே 
பொருட்களை காண 
முடியும் . 


தண்ணீரை 
மேலெழுப்ப 


முடியும் . 


ஸ்ட்ராவினால் வேறு என்னெல்லாம் 
செய்ய முடியும் ? 
சற்று யோசித்து தான் பாருங்களேன் ! 
முயற்சி செய்யுங்கள் ! என்ன கண்டுபிடிக்க 
முடியும் என்றும் பாருங்களேன் ! 


